தமிழ்நாடு அரசு 


[ Regd . No . TN/CCN/ 467/ 2012- 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
(விலை : ரூ . 10 . 40 காசு 


2019 


TEL 


தமிழ்நாடு அரசிதழ் 


GI 


-- - 


T 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மையே வெ 


வெல்லும் 


எண் 39 ] 


சென்னை, புதன்கிழமை, செப்டம்பர் 25 , 2019 
புரட்டாசி 8 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 - ஆம் ஆண்டு 
ஜூலைத் திங்கள் 25 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது: 

சட்ட எண் 24/ 2017 


தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்டங்களை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்தெட்டாம் ஆண்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற பேரவையினால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


பகுதி - 1 


முன்னுரையாக 
1 . (1 ) இந்தச் சட்டம் , 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பல்கலைக் கழகங்கள் (திருத்தம் ) சட்டம் குறுந்தலைப்பு 
என்று அழைக்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
(2 ) இது , 2017 மே 27 ஆம் நாளன்று நடைமுறைக்கு வந்திருப்பதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


பகுதி - II 


1965 ஆம் ஆண்டு மதுரை - காமராசர் பல்கலைக்கழகச் சட்டத்தின் திருத்தம் 


தமிழ்நாடு சட்டம் 

33/ 1965 


2 . 1965 ஆம் ஆண்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 11 ஆம் பிரிவில் , 11ஆம் 

பிரிவிற்கான 
(2 ) ஆம் உட்பிரிவுக்குப்பதிலாக , அதன் வரம்புரை உள்ளடங்கலாக , பின்வரும் உட்பிரிவுகள் 

திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன: 


" (2) . (1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு - 

( i ) வேந்தரால் நியமிக்கப்படுபவரும் உச்சநீதிமன்றத்தின் அல்லது 
உயர்நீதிமன்றத்தின் எதனின் ஓய்வுபெற்ற நீதிபதியுமான ஒருவரை அல்லது சிறந்த 
கல்வியாளர் ஒருவரை; 

( ii ) ஆட்சிப் பேரவையினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரை; மற்றும் 
39-IV -2-(T) - 1 

[ 1 ] 


( iii ) ஆட்சிக்குழுவினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரைக் கொண்டது ஆகும் . 


விளக்கம் - இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , "சிறந்த கல்வியாளர் " என்பது ,-- 


( i) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள; அல்லது 

( ii ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக அனுபவம் பெற்றுள்ள புகழ் பெற்ற கல்வியாளராக 
இருக்கிற ; அல்லது 

(iii) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் 
எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 
( 2 - A ) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நபர் - 

(i) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராக இருப்பார் ; 

( ii) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , வேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித்தகுதிகள் மற்றும் அனுபவம் 
கொண்டிருப்பார் . 

(2 - B ) வேந்தரால் , ஆட்சிப்பேரவை மற்றும் ஆட்சிக்குழுவால் குழுவிற்கு உறுப்பினர்களை 
நியமிக்கும் நடைமுறையானது , துணைவேந்தரின் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய 
நாளுக்கு முன்பு ஆறு மாதங்களில் தொடங்குதல் வேண்டும் மற்றும் துணைவேந்தர் பதவியில் 
காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு முன்பு நான்கு மாதங்களில் முடிவடைதல் 
வேண்டும் . 

(2 - C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது, துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . 

( 2- D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்குத் தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும் . மேற்சொன்ன கால அளவிற்குள் 
வேந்தருக்கு அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , வேந்தர் 
அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலுமான கால அவகாசம் அளிக்கலாம் 
அல்லது (2 ) ஆம் உட்பிரிவிற்கிணங்க , மற்றொரு குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை 
எடுக்கலாம் . 

பகுதி - III 


1978ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான திருத்தம் 


11ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


3 . 1978ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகச் சட்டத்தின் 11 ஆம் பிரிவில் , (2) ஆம் தமிழ்நாடு சட்டம் 

30 / 1978 
உட்பிரிவுக்குப்பதிலாக , அதற்கான வரம்புரைகள் உள்ளடங்கலாக , பின்வரும் உட்பிரிவுகள் 
அமைக்கப்பட்டன , அவையாவன: 
“ (2).(1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு -- 

( i ) வேந்தரால் நியமிக்கப்படுபவரும் உச்சநீதிமன்றத்தின் அல்லது 
உயர்நீதிமன்றத்தின் எதனின் ஓய்வுபெற்ற நீதிபதியுமான ஒருவரை அல்லது சிறந்த 
கல்வியாளராக இருக்கும் ஒருவரை ; 


(ii) அரசினால் நியமிக்கப்படுபவரும் அரசு முதன்மைச் செயலாளர் படிநிலைக்கு 
குறையாத மாநில அரசின் ஓய்வு பெற்ற அல்லது பணி புரியும் அலுவலராக இருப்பவருமான 
ஒருவரை அல்லது சிறந்த கல்வியாளராக இருக்கும் ஒருவரை; மற்றும் 


( iii) ஆட்சிக்குழுவினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக இருப்பவருமான 
ஒருவரைக் கொண்டது ஆகும் . 


விளக்கம் , இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , " சிறந்த கல்வியாளர் என்பது , 

(i ) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள; அல்லது 

(ii ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக அனுபவம் பெற்றுள்ள புகழ் பெற்ற கல்வியாளராக 
இருக்கிற; அல்லது 

(ii ) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் 
எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 
(2 - A ) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நபர் 

(i ) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராக இருப்பார் ; 

( ii ) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , வேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித்தகுதிகள் மற்றும் அனுபவம் 
கொண்டிருப்பார் . 

(2 - B ) வேந்தரால் , அரசு மற்றும் ஆட்சிக்குழுவினால் குழுவிற்கு உறுப்பினர்களை நியமிக்கும் 
நடைமுறையானது , துணைவேந்தரின் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு 
முன்பு ஆறுமாதங்களில் தொடங்குதல் வேண்டும் மற்றும் துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு முன்பு நான்கு மாதங்களில் முடிவடைதல் வேண்டும் . 

(2 - C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . 

( 2- D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் வேந்தருக்குத் 
தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும் . மேற்சொன்ன கால அளவிற்குள் வேந்தருக்கு 
அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , வேந்தர் அந்தக்குழு 
தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலும் கால அவகாசம் அளிக்கலாம் அல்லது (2 ) 
ஆம் உட்பிரிவிற்கிணங்க, மற்றொரு குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் . 

பகுதி - IV 
1981 ஆம் ஆண்டு பாரதியார் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான திருத்தம் . 
4 . 1981 ஆம் ஆண்டு பாரதியார் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 12 ஆம் பிரிவில் , 12 ஆம் 
(2 ) ஆம் உட்பிரிவுக்குப்பதிலாக , அதன் வரம்புரை உள்ளடங்கலாக , பின்வரும் உட்பிரிவுகள் 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன : 
" (2). (1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு , 

(i) அரசினால் நியமிக்கப்படுபவரும் அரசு முதன்மைச் செயலாளர் படிநிலைக்கு 
குறையாத மாநில அரசின் ஓய்வு பெற்ற அல்லது பணி புரியும் அலுவலராக இருப்பவருமான 
ஒருவரை , அல்லது சிறந்த கல்வியாளராக இருப்பவருமான ஒருவரை ; 


தமிழ்நாடு சட்டம் 

1/1982 


(ii ) ஆட்சிப் பேரவையினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரை; மற்றும் 

( ii) ஆட்சிக்குழுவினால் நியமிக்கப்படுபவரும் சிறந்த கல்வியாளருமான ஒருவரைக் 
கொண்டது ஆகும் . 

விளக்கம் - இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக, "சிறந்த கல்வியாளர் என்பது - 

( i) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள; அல்லது 

( ii ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக அனுபவம் பெற்றுள்ள புகழ் பெற்ற கல்வியாளராக 
இருக்கிற ; அல்லது 

(ii ) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் 
எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 

(2- A ) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நபர் - 

(i) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராக இருப்பார் ; 

( ii ) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , வேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித்தகுதிகள் மற்றும் அனுபவம் 
கொண்டிருப்பார் . 

(2 - B ) அரசு , ஆட்சிப் பேரவை மற்றும் ஆட்சிக்குழுவினால் குழுவிற்கு உறுப்பினர்களை 
நியமிக்கும் நடைமுறையானது , துணைவேந்தரின் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய 
நாளுக்கு முன்பு ஆறுமாதங்களில் தொடங்குதல் வேண்டும் மற்றும் துணைவேந்தர் பதவியில் 
காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு முன்பு நான்கு மாதங்களில் முடிவடைதல் 
வேண்டும் . 


( 2- C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . 


(2 - D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்குத் தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும் . அந்த குழு மேற்சொன்ன 
கால அளவிற்குள் வேந்தருக்கு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , வேந்தர் , 
அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலும் கால அவகாசம் வழங்கலாம் 
அல்லது (2 ) ஆம் உட்பிரிவிற்கிணங்க , மற்றொரு குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை 
எடுக்கலாம் . 

பகுதி - V 
1981ஆம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான திருத்தம் 
5 . 1981 ஆம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகச் சட்டத்தின் திருத்தம் 12 ஆம் பிரிவில் , 
( 2) ஆம் உட்பிரிவுக்குப் பதிலாக , அதற்குரிய வரம்புரை உள்ளடங்கலாக ,பின்வரும் உட்பிரிவுகள் 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன: 

" (2) . (1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு , 

(i) அரசினால் நியமிக்கப்படுபவரும் அரசு முதன்மைச் செயலாளர் படிநிலைக்கு 
குறையாத மாநில அரசின் ஓய்வு பெற்ற அல்லது பணி புரியும் அலுவலராக இருப்பவருமான 
ஒருவரை அல்லது சிறந்த கல்வியாளருமான ஒருவரை; 


12ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம். 


தமிழ்நாடு சட்டம் 

2 / 1982 


( ii )ஆட்சிப்பேரவையினால் நியமிக்கப்படுபவரும் சிறந்த கல்வியாளருமான 
ஒருவரை; மற்றும் 

( i) ஆட்சிக்குழுவினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரைக் கொண்டது ஆகும் . 
விளக்கம் .- இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , "சிறந்த கல்வியாளர் " என்பது , 

(i) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள; அல்லது 

( ii ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக அனுபவம் பெற்றுள்ள புகழ் பெற்ற கல்வியாளராக 
இருக்கிற ; அல்லது 

(i) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் . 

வரம்புரை : ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் 
எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 

(2 - A ) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நபர் - 

(i) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராக இருப்பார் ; 

(ii) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , வேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித்தகுதிகள் மற்றும் அனுபவம் 
கொண்டிருப்பார் . 

( 2 - B ) அரசினால் , ஆட்சிப்பேரவை மற்றும் ஆட்சிக்குழுவினால் குழுவிற்கு 
உறுப்பினர்களை நியமிக்கும் நடைமுறையானது , துணைவேந்தரின் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு ஆறுமாதங்களில் தொடங்குதல் வேண்டும் மற்றும் 
துணைவேந்தர் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு முன்பு நான்கு 
மாதங்களில் முடிவடைதல் வேண்டும் . 

( 2- C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . 


(2 - D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்குத் தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும் . அந்தக்குழு மேற்சொன்ன 
கால அளவிற்குள் வேந்தருக்கு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , வேந்தர் 
அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலும் கால அவகாசம் அளிக்கலாம் 
அல்லது (2) ஆம் உட்பிரிவிற்கிணங்க, மற்றொரு குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் . 

6 . ஐயங்களை நீக்குவதற்காக , 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் 
சட்டங்கள் (திருத்தம் ) அவசரச் சட்டத்தின் தொடக்கத் தேதிக்கு முன்பு , அந்தக்குழுவிற்கு 
ஆட்சிக்குழுவினால் அல்லது ஆட்சிப் பேரவையினால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர் 
மேற்சொன்ன அவசரச் சட்டத்தினால் திருத்தம் செய்யப்பட்டவாறு , 1981ஆம் ஆண்டு பாரதிதாசன் 
பல்கலைக்கழகச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 2/ 1982 ) 12 ஆம் பிரிவின் (2 ) ஆம் உட்பிரிவில் 
குறித்துரைக்கப்பட்ட தகுதிகளை உடையவராக இல்லாதிருப்பாரானால் , அவர் அத்தகைய 
உறுப்பினராக இருப்பதினின்றும் நீங்கியதின் பேரில் மற்றும் அவருடைய இடத்தில் ஆட்சிக்குழு 
அல்லது , ஆட்சிப்பேரவை , நேர்வுக்கேற்ப , மேற்சொன்ன இந்தச் சட்டத்தினால் திருத்தம் 
செய்யப்பட்டவாறு , 1981ஆம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகச் சட்டத்தின் ( தமிழ்நாடு 
சட்டம் 2/ 1982 ) 12ஆம் பிரிவின் ( 2 ) ஆம் உட்பிரிவில் குறித்துரைக்கப்பட்ட தகுதிகளையுடைய 
புதிய உறுப்பினரை நியமித்தல் வேண்டும் . 


ஐயங்களை 
நீக்குதல் 


12ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


ளா 


பகுதி - VI 
1984 ஆம் ஆண்டு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான திருத்தம் 
7 . 1984 ஆம் ஆண்டு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகச் சட்டத்தின் திருத்தம் தமிழ்நாடு சட்டம் 

15/ 1984 
12ஆம் பிரிவில் , (2) ஆம் உட்பிரிவுக்குப்பதிலாக , அதன் வரம்புரை உள்ளடங்கலாக , பின்வரும் 
உட்பிரிவுகள் அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன : 

“ (2). (1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு , 

(i ) அரசினால் நியமிக்கப்படுபவரும் , முதல்வராக குறைந்தது ஐந்தாண்டுகள் 
பணிபுரிந்துள்ளவருமான மகளிர் கல்லூரியில் பணிபுரிந்து வருபவரும் ஒருவரை ; 

( ii ) கல்விக் குழுவினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த மகளிர் கல்வியாளராகவும் 
இருக்கும் ஒருவரை; மற்றும் 

(i) நிருவாக மன்றத்தினால் நியமிக்கப்படுபவர் , சிறந்த மகளிர் கல்வியாளராக 
இருக்கிற ஒருவரைக் கொண்டது ஆகும் . 
விளக்கம் . இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , "சிறந்த மகளிர் கல்வியாளர் " என்பது , 

(i) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள; அல்லது 

( ii ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக அனுபவம் பெற்றுள்ள புகழ் பெற்ற கல்வியாளராக 
இருக்கிற ; அல்லது 

(iii ) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் 
எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 


( 2 - A ) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நபர் - 


(i ) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராக இருப்பார் ; 

(ii ) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , வேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித்தகுதிகள் மற்றும் அனுபவம் 
கொண்டிருப்பார் . 

(2 - B ) அரசினால் , கல்விக்குழு மற்றும் நிருவாக மன்றத்தினால் குழுவிற்கு 
உறுப்பினர்களை நியமிக்கும் நடைமுறையானது , துணைவேந்தரின் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு ஆறுமாதங்களில் தொடங்குதல் வேண்டும் . மற்றும் 
துணைவேந்தர் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு முன்பு நான்கு 
மாதங்களில் முடிவடைதல் வேண்டும் . 

(2 - C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . 


( 2- D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்குத் தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும் . மேற்சொன்ன கால அளவிற்குள் 
வேந்தருக்கு அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , வேந்தர் 
அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலும் கால அவகாசம் அளிக்கலாம் 
அல்லது ( 2 ) ஆம் உட்பிரிவிற்கிணங்க , மற்றொரு குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை 
எடுக்கலாம் . 


பகுதி - VII 
1985ஆம் ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான திருத்தம் 
8 . 1985 ஆம் ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகச் சட்டத்தின் 13ஆம் பிரிவில் ( 2) ஆம் 13ஆம் 
உட்பிரிவுக்குப் பதிலாக , அதற்குரிய வரம்புரை உள்ளடங்கலாக , பின்வரும் உட்பிரிவுகள் 

பிரிவிற்கான 

திருத்தம். 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன: 


தமிழ்நாடு சட்டம் 

23 / 1985 


" (2). (1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு - - 


( i) வேந்தரால் நியமிக்கப்படுபவரும் உச்சநீதிமன்றத்தின் அல்லது உயர்நீதிமன்றத்தின் 
எதனின் ஓய்வுபெற்ற நீதிபதியுமான ஒருவரை அல்லது சிறந்த கல்வியாளர் ஒருவரை; 


(ii ) அரசினால் நியமிக்கப்படுபவரும் , அரசு முதன்மைச் செயலாளர் படிநிலைக்குக் 
குறையாத மாநில அரசின் ஓய்வு பெற்ற அல்லது பணிபுரியும் அலுவலராக இருப்பவருமான 
ஒருவரை; அல்லது சிறந்த கல்வியாளர் ஒருவரை ; 

( iii ) ஆட்சிப் பேரவையினால் நியமிக்கப்படுபவரும் சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரை; மற்றும் 


( iv ) ஆட்சிக்குழுவினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான இருவரைக் கொண்டது ஆகும் . 

விளக்கம். - இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக, "சிறந்த கல்வியாளர் என்பது ,-- 


(i) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள; அல்லது 

( ii ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக அனுபவம் பெற்றுள்ள புகழ் பெற்ற கல்வியாளராக 
இருக்கிற ; அல்லது 

( iii ) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட 
நிறுவனத்துடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 


( 2- A ) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நபர்: 


(i ) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான 
பொறுப்புடைய புகழ்பெற்ற கல்வியாளராக இருப்பார் ; 

(ii ) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , வேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித்தகுதிகள் மற்றும் அனுபவம் 
கொண்டிருப்பார் . 

(2 - B ) வேந்தரால் , அரசினால் , ஆட்சிப்பேரவை மற்றும் ஆட்சிக்குழுவினால் குழுவிற்கு 
உறுப்பினர்களை நியமிக்கும் நடைமுறையானது , துணைவேந்தரின் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு ஆறுமாதங்களில் தொடங்குதல் வேண்டும் . மற்றும் 
துணைவேந்தர் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு முன்பு நான்கு 
மாதங்களில் முடிவடைதல் வேண்டும் . 

(2- C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . 


( 2 - D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்குத் தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும். மேற்சொன்ன கால அளவிற்குள் 
வேந்தருக்கு அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , வேந்தர் 
அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலும் கால அவகாசம் அளிக்கலாம் 
அல்லது (2 ) ஆம் உட்பிரிவிற்கிணங்க , மற்றொரு குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை 
எடுக்கலாம் . " 


பகுதி - VIII 


11ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம். 


1990 ஆம் ஆண்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான திருத்தம் 
9 . 1990 ஆம் ஆண்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 11 ஆம் தமிழ்நாடு சட்டம் 

31/ 1990 . 
பிரிவில் , (2) ஆம் உட்பிரிவு , அதன் வரம்புரை உள்ளடங்கலாக அவற்றிற்கு பின் உட்பிரிவுகள் 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன: 


" (2). (1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு - 


(i ) அரசினால் நியமிக்கப்படுபவரும் அரசு முதன்மைச் செயலாளர் படிநிலைக்குக் 
குறையாத மாநில அரசின் ஓய்வு பெற்ற அல்லது பணிபுரியும் அலுவலராக இருப்பவருமான 
ஒருவரை; அல்லது சிறந்த கல்வியாளராக இருப்பவருமான ஒருவரை , 

( i ) ஆட்சிப் பேரவையினால் நியமிக்கப்படுபவரும் ,சிறந்த கல்வியாளராக இருப்பவருமான 
ஒருவரை ; மற்றும் 

( iii ) ஆட்சிக்குழுவினால் நியமிக்கப்படுபவரும் சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரைக் கொண்டது ஆகும் . 
விளக்கம் .- இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , " சிறந்த கல்வியாளர் " என்பது , 

(i) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள ; அல்லது 

( ii ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக அனுபவம் பெற்றுள்ள புகழ் பெற்ற கல்வியாளராக 
இருக்கிற ; அல்லது 

(iii) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட 
நிறுவனத்துடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 

(2 - A ) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நபர் - 

(i ) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராக இருப்பார் ; 

( ii ) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , வேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித்தகுதிகள் மற்றும் அனுபவம் 
கொண்டிருப்பார் . 

(2- B ) அரசினால் , ஆட்சிப்பேரவை மற்றும் ஆட்சிக்குழுவினால் குழுவிற்கு 
உறுப்பினர்களை நியமிக்கும் நடைமுறையானது , துணைவேந்தரின் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு ஆறுமாதங்களில் தொடங்குதல் வேண்டும் மற்றும் 
துணைவேந்தர் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு முன்பு நான்கு 
மாதங்களில் முடிவடைதல் வேண்டும் . 


(2 - C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . 


(2- D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்குத் தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும். மேற்சொன்ன கால அளவிற்குள் 
வேந்தருக்கு அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , வேந்தர் 
அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலுமான கால அவகாசம் அளிக்கலாம் 
அல்லது (2 ) ஆம் உட்பிரிவிற்கிணங்க , மற்றொரு குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை 
எடுக்கலாம் . 


தமிழ்நாடு சட்டம் 


45 / 1997 . 


பகுதி - IX 
1997 ஆம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான திருத்தம் . 
10 . 1997 ஆம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 12ஆம் பிரிவில் (2 ) ஆம் 12ம் பிரிவிற்கான 
உட்பிரிவுக்கு , அதன் வரம்புரை உள்ளடங்கலாக பின் உட்பிரிவுகள் அமைக்கப்படுதல் வேண்டும் , திருத்தம் . 
அவையாவன: 
“ (2). (1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு - 

(i) அரசினால் நியமிக்கப்படுபவரும் அரசு முதன்மைச் செயலாளர் படிநிலைக்குக் 
குறையாத மாநில அரசின் ஓய்வு பெற்ற அல்லது பணிபுரியும் அலுவலராக இருப்பவருமான 
ஒருவரை அல்லது சிறந்த கல்வியாளர் ஒருவரை ; 

(ii ) ஆட்சிப் பேரவையினால் நியமிக்கப்படுபவரும் சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரை; மற்றும் 

(iii ) ஆட்சிக்குழுவினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரைக் கொண்டது ஆகும் . 

விளக்கம் - இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , “சிறந்த கல்வியாளர் ” என்பது , 

( i) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள ; அல்லது 

( ii ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக அனுபவம் பெற்றுள்ள புகழ் பெற்ற கல்வியாளராக 
இருக்கிற ; அல்லது 

(ii ) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் 
எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 

( 2- A ) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நபர் - 

(i ) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராக இருப்பார் ; 

( ii ) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , வேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித்தகுதிகள் மற்றும் அனுபவம் 
கொண்டிருப்பார் . 

(2 - B ) அரசினால் , ஆட்சிப்பேரவை மற்றும் ஆட்சிக்குழுவினால் குழுவிற்கு 
உறுப்பினர்களை நியமிக்கும் நடைமுறையானது , துணைவேந்தரின் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு ஆறு மாதங்களில் தொடங்குதல் வேண்டும் மற்றும் 
துணைவேந்தர் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு முன்பு நான்கு 
மாதங்களில் முடிவடைதல் வேண்டும் . 


10 


(2 - C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . 


ஐயங்களை 
நீக்குதல் 


10ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


( 2- D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்குத் தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும். மேற்சொன்ன கால அளவிற்குள் 
வேந்தருக்கு அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , வேந்தர் 
அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலும் கால அவகாசம் அளிக்கலாம் 
அல்லது (2 ) ஆம் உட்பிரிவிற்கிணங்க , மற்றொரு குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை 
எடுக்கலாம் . 

11 . ஐயங்களை நீக்குவதற்காக , 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் 
(திருத்தம் ) அவசரச் சட்டத்தின் தொடக்கத் தேதிக்கு முன்பு , அந்தக்குழுவிற்கு 
ஆட்சிக்குழுவினால் அல்லது ஆட்சிப் பேரவையினால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர் , 
மேற்சொன்ன அவசரச் சட்டத்தினால் திருத்தம் செய்யப்பட்டவாறு , 1997ஆம் ஆண்டு பெரியார் 
பல்கலைக்கழகச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 45/ 1997 ) 12 ஆம் பிரிவின் (2 ) ஆம் உட்பிரிவில் 
குறித்துரைக்கப்பட்ட தகுதிகளை உடையவராக இல்லாதிருப்பாரானால் , அவர் அத்தகைய 
உறுப்பினராக இருப்பதினின்றும் நீங்கியதின் பேரில் மற்றும் அவருடைய இடத்தில் ஆட்சிக்குழு 
அல்லது ஆட்சிப்பேரவை , நேர்வுக்கேற்ப , மேற்சொன்ன இந்தச் சட்டத்தினால் திருத்தம் 
செய்யப்பட்டவாறு , 1997ஆம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 
45 /1997) 12ஆம் பிரிவின் (2) ஆம் உட்பிரிவில் குறித்துரைக்கப்பட்ட தகுதிகளையுடைய புதிய 
உறுப்பினரை நியமித்தல் வேண்டும் . 

பகுதி - 
2002 ஆம் ஆண்டு தமிழ்நாடு திறந்தநிலைப் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான திருத்தம் 

12 . 2002 ஆம் ஆண்டு தமிழ்நாடு திறந்தநிலைப் பல்கலைக்கழகச்சட்டத்தின் 10 ஆம் தமிழ்நாடு சட்டம் 
பிரிவில் , (2) ஆம் உட்பிரிவுக்குப்பதிலாக , அதன் வரம்புரை உள்ளடங்கலாக , பின்வரும் 

27 / 2002 
உட்பிரிவுகள் அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன: 

" (2). (1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு , 

( i ) வேந்தரால் நியமிக்கப்படுபவரும் உச்சநீதிமன்றத்தின் அல்லது 
உயர்நீதிமன்றத்தின் எதனின் ஓய்வுபெற்ற நீதிபதியுமான ஒருவரை அல்லது சிறந்த கல்வியாளர் 
ஒருவரை ; 

( ii ) அரசினால் நியமிக்கப்படுபவரும் , அரசு முதன்மைச் செயலாளர் படிநிலைக்குக் 
குறையாத மாநில அரசின் ஓய்வு பெற்ற அல்லது பணிபுரியும் அலுவலராக இருப்பவருமாக 
ஒருவரை ; அல்லது சிறந்த கல்வியாளர் ஒருவரை; மற்றும் 

(iii ) ஆட்சிக்குழுவினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரைக் கொண்டது ஆகும் . 

விளக்கம் .- இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , "சிறந்த கல்வியாளர் என்பது , 

( i) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள; அல்லது 

( ii ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக அனுபவம் பெற்றுள்ள புகழ் பெற்ற கல்வியாளராக 
இருக்கிற ; அல்லது 

(iii ) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் 
எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 


11 


( 2 - A ) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நபர் - 

( i) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராக இருப்பார் ; 

(i ) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , வேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித்தகுதிகள் மற்றும் அனுபவம் 
கொண்டிருப்பார் . 

( 2 - B ) வேந்தரால் , அரசினால் மற்றும் ஆட்சிக்குழுவினால் குழுவிற்கு 
உறுப்பினர்களை நியமிக்கும் நடைமுறையானது , துணைவேந்தரின் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு ஆறு மாதங்களில் தொடங்குதல் வேண்டும் . மற்றும் 
துணைவேந்தர் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு முன்பு நான்கு 
மாதங்களில் முடிவடைதல் வேண்டும் . 

(2 - C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது, துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . 

(2- D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்குத் தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும் . மேற்சொன்ன கால அளவிற்குள் 
வேந்தருக்கு அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , வேந்தர் 
அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலும் கால அவகாசம் அளிக்கலாம் 
அல்லது (2 ) ஆம் உட்பிரிவிற்கிணங்க , மற்றொரு குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை 
எடுக்கலாம் . 

பகுதி - XI 


தமிழ்நாடு சட்டம் 

32 / 2002 


2002 ஆம் ஆண்டு திருவள்ளுவர் பல்கலைக்கழகச்சட்டத்திற்கான திருத்தம் . 
13 . 2002 ஆம் ஆண்டு திருவள்ளுவர் பல்கலைக்கழகச்சட்டத்தின் 12 ஆம் பிரிவில் , 12ம் பிரிவிற்கான 
( 2) ஆம் உட்பிரிவுக்குப்பதிலாக , அதன் வரம்புரை உள்ளடங்கலாக , பின்வரும் உட்பிரிவுகள் திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன: 
" (2). (1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு - 

( i ) வேந்தரால் நியமிக்கப்படுபவரும் , உச்சநீதிமன்றத்தின் அல்லது 
உயர்நீதிமன்றத்தின் எதனின் ஓய்வுபெற்ற நீதிபதியுமான ஒருவரை அல்லது சிறந்த கல்வியாளர் 
ஒருவரை; 

(i ) அரசினால் நியமிக்கப்படுபவரும் , அரசு முதன்மைச் செயலாளர் படிநிலைக்குக் 
குறையாத மாநில அரசின் ஓய்வு பெற்ற அல்லது பணிபுரியும் அலுவலராக இருப்பவருமாக 
ஒருவரை; அல்லது சிறந்த கல்வியாளர் ஒருவரை, மற்றும் 

( iii ) ஆட்சிக்குழுவினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரைக் கொண்டது ஆகும் . 

விளக்கம்.- இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , “ சிறந்த கல்வியாளர் ” என்பது 

(i) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள ; அல்லது 

(ii) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக அனுபவம் பெற்றுள்ள புகழ் பெற்ற கல்வியாளராக 
இருக்கிற ; அல்லது 

( iii ) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துடனும் 
தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 


12 


(2-A) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நபர் 

( i) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராக இருப்பார் ; 

(ii ) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , வேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித்தகுதிகள் மற்றும் 
அனுபவம் கொண்டிருப்பார் . 

(2- B ) வேந்தரால் , அரசினால் மற்றும் ஆட்சிக்குழுவினால் குழுவிற்கு 
உறுப்பினர்களை நியமிக்கும் நடைமுறையானது , துணைவேந்தரின் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு ஆறு மாதங்களில் தொடங்குதல் வேண்டும் மற்றும் 
துணைவேந்தர் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு முன்பு நான்கு 
மாதங்களில் முடிவடைதல் வேண்டும் . 

(2 - C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . ( 2- D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்குத் தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும் . மேற்சொன்ன கால 
அளவிற்குள் வேந்தருக்கு அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , 
வேந்தர் அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலும் கால அவகாசம் 
அளிக்கலாம் அல்லது (2 ) ஆம் உட்பிரிவிற்கிணங்க , மற்றொரு குழுவை அமைப்பதற்கு 
நடவடிக்கை எடுக்கலாம் . 


பகுதி - XII 


2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான 

திருத்தம் 


10ஆம் 


33 / 2008 


பிரிவிற்கான 
திருத்தம் . 


14 . 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகச்சட்டத்தின் தமிழ்நாடு சட்டம் 
10 ஆம் பிரிவில் , (2 ) ஆம் உட்பிரிவுக்குப்பதிலாக , அதன் வரம்புரை உள்ளடங்கலாக , பின்வரும் 
உட்பிரிவுகள் அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன: 

“ (2).(1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு - 

( i) வேந்தரால் நியமிக்கப்படுபவரும் உச்சநீதிமன்றத்தின் அல்லது உயர்நீதி 
மன்றத்தின் எதனின் ஓய்வுபெற்ற நீதிபதியுமான ஒருவரை அல்லது சிறந்த கல்வியாளர் ஒருவரை; 

( ii ) அரசினால் நியமிக்கப்படுபவரும் , அரசு முதன்மைச் செயலாளர் படிநிலைக்குக் 
குறையாத மாநில அரசின் ஓய்வு பெற்ற அல்லது பணிபுரியும் அலுவலராக இருப்பவருமாக 
ஒருவரை; அல்லது சிறந்த கல்வியாளர் ஒருவரை, மற்றும் 

( iii ) ஆட்சிக்குழுவினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரைக் கொண்டது ஆகும் . 

விளக்கம் . - இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , "சிறந்த கல்வியாளர் என்பது 

( i) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள; அல்லது 

( ii ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக அனுபவம் பெற்றுள்ள புகழ் பெற்ற கல்வியாளராக 
இருக்கிற ; அல்லது 

(i) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் 
எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 


13 


( 2 - A ) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நபர் - 

( i) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராக இருப்பார் ; 

( ii ) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , வேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித்தகுதிகள் மற்றும் அனுபவம் 
கொண்டிருப்பார் . 

(2 - B ) வேந்தரால் , அரசினால் மற்றும் ஆட்சிக்குழுவினால் குழுவிற்கு உறுப்பினர்களை 
நியமிக்கும் நடைமுறையானது, துணைவேந்தரின் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய 
நாளுக்கு முன்பு ஆறு மாதங்களில் தொடங்குதல் வேண்டும் மற்றும் துணைவேந்தர் பதவியில் 
காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு முன்பு நான்கு மாதங்களில் முடிவடைதல் 
வேண்டும் . 

( 2- C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது, துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . 

(2- D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்குத் தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும் . மேற்சொன்ன கால அளவிற்குள் 
வேந்தருக்கு அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , வேந்தர் 
அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலும் கால அவகாசம் அளிக்கலாம் 
அல்லது (2 ) ஆம் உட்பிரிவிற்கிணங்க , மற்றொரு குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை 
எடுக்கலாம் . 


பகுதி - XIII 


தமிழ்நாடு சட்டம் 
20 /2013 


2013ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான திருத்தம் 
15 . 2013ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக்கழகச்சட்டத்தின் 9 ஆம் பிரிவில் , 9ஆம் 
( 2) ஆம் உட்பிரிவுக்குப்பதிலாக , அதன் வரம்புரை உள்ளடங்கலாக , பின்வரும் உட்பிரிவுகள் 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன: 
“ (2).(1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு , 

(i) வேந்தரால் நியமிக்கப்படுபவரும் உச்சநீதிமன்றத்தின் அல்லது உயர்நீதிமன்றத்தின் 
எதனின் ஓய்வுபெற்ற நீதிபதியுமான ஒருவரை அல்லது சிறந்த கல்வியாளர் ஒருவரை ; 

( ii ) அரசினால் நியமிக்கப்படுபவரும் , அரசு முதன்மைச் செயலாளர் படிநிலைக்குக் 
குறையாத மாநில அரசின் ஓய்வு பெற்ற அல்லது பணிபுரியும் அலுவலராக இருப்பவருமாக 
ஒருவரை; அல்லது சிறந்த கல்வியாளர் ஒருவரை, மற்றும் 

( iii ) ஆட்சிக்குழுவினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரைக் கொண்டது ஆகும் . 

விளக்கம் .- இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , " சிறந்த கல்வியாளர் " என்பது , 

(i) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள ; அல்லது 

( ii ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக அனுபவம் பெற்றுள்ள புகழ் பெற்ற கல்வியாளராக 
இருக்கிற; அல்லது 

(iii) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை : ஆனால் அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் 
எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 


14 


(2-A) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நபர்.-- 

(i) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராக இருப்பார் ; 

(ii ) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , வேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித்தகுதிகள் மற்றும் அனுபவம் 
கொண்டிருப்பார் . 

(2- B ) வேந்தரால் , அரசினால் மற்றும் ஆட்சிக்குழுவினால் குழுவிற்கு உறுப்பினர்களை 
நியமிக்கும் நடைமுறையானது ,துணைவேந்தரின் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய 
நாளுக்கு முன்பு ஆறு மாதங்களில் தொடங்குதல் வேண்டும் மற்றும் துணைவேந்தர் பதவியில் 
காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு முன்பு நான்கு மாதங்களில் முடிவடைதல் 
வேண்டும் . 

(2 - C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . 


நீக்கறவு மற்றும் 
காப்பு 


(2 - D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்குத் தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும் . மேற்சொன்ன கால 
அளவிற்குள் வேந்தருக்கு அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , 
வேந்தர் அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலும் கால அவகாசம் 
அளிக்கலாம் அல்லது (2 ) ஆம் உட்பிரிவிற்கிணங்க , மற்றொரு குழுவை அமைப்பதற்கு 
நடவடிக்கை எடுக்கலாம் . 

16 . (1) 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்டங்கள் (திருத்தம் ) தமிழ்நாடு 
அவசரச்சட்டம் இதன் மூலம் நீக்கறவு செய்யப்படுகிறது . 

அவசரச் 

சட்டம் 2 / 2017 
( 2) அத்தகைய நீக்கறவு இருந்தபோதிலும் , மேற்சொன்ன அவசரச்சட்டத்தினால் தமிழ்நாடு சட்டம் 
திருத்தம் செய்யப்பட்ட மாறான 1965ஆம் ஆண்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழகச் சட்டம் , 

33/1965 . 
1978ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகச் சட்டம் , 1981ஆம் ஆண்டு பாரதியார் 

தமிழ்நாடு சட்டம் 

30 /1978 . 
பல்கலைக்கழகச்சட்டம் , 1981ஆம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகச் சட்டம் , 1984ஆம் 

தமிழ்நாடு சட்டம் 
ஆண்டு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகச் சட்டம் , 1985ஆம் ஆண்டு அழகப்பா 1/ 1982 . 
பல்கலைக்கழகச்சட்டம் , 1990 ஆம் ஆண்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகச்சட்டம் , தமிழ்நாடு சட்டம் 
1997 ஆம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகச்சட்டம் , 2002 ஆம் ஆண்டு தமிழ்நாடு திறந்தநிலைப் 

2 / 1982 . 
பல்கலைக்கழகச்சட்டம் , 2002 ஆம் ஆண்டுதிருவள்ளுவர் பல்கலைக்கழகச்சட்டம் , 2008 ஆம் 

தமிழ்நாடு சட்டம் 

15 / 1984 . 
ஆண்டு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகச்சட்டம் மற்றும் 2013 ஆம் ஆண்டு 

தமிழ்நாடு சட்டம் 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகச்சட்டம் ஆகியவற்றின்படி செய்யப்பட்ட எதுவும் அல்லது 23/1985 . 
எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவும் , இந்தச் சட்டத்தினால் திருத்தம் செய்யப்பட்டவாறான அந்தந்த தமிழ்நாடு சட்டம் 
சட்டங்களின்படி செய்யப்பட்டவையாக அல்லது எடுக்கப்பட்டவையாகக் கொள்ளப்படுதல் 

31/ 1990 . 
வேண்டும் . 

தமிழ்நாடு சட்டம் 

45 /1997 . 
தமிழ்நாடு சட்டம் 

27/ 2002 

தமிழ்நாடு சட்டம் 
(ஆளுநரின் ஆணைப்படி ) 

32 / 2002 
தமிழ்நாடு சட்டம் 

33/ 2008 
ச . கோபி ரவிக்குமார் , 

தமிழ்நாடு சட்டம் 
அரசுச் செயலாளர் ( மு . கூ . பொ ), 

20 / 2013 
சட்டத்துறை. 


(தமிழாக்கம் ) 


க . நரசிம்ம ன் , 
உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவுத் துறை . 


15 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 - ஆம் ஆண்டு 

ஜூலைத் திங்கள் 26 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 26 / 2017 


1937 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்குச் சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு 

சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையினால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . ( 1 ) இந்தச் சட்டம் , 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு (திருத்தச் ) சட்டம் குறுந்தலைப்பு 
என்று வழங்கப் பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
( 2 ) இது, மாநில அரசு , அறிவிக்கையினால் குறித்திடலாகும் அத்தகைய தேதியில் 
உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2 . (இதன் பின்னர் முதன்மைச் சட்டம் என குறிப்பிடும் ) 1937 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 3 ஆம் 
மதுவிலக்குச் சட்டத்தின் 3 ஆம் பிரிவின் ( 19 ) ஆம் கூறில் , " அல்லது புளித்தல் இல்லாத ” என்ற பிரிவிற்கான 
சொற்றொடர் விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டம் 

X | 1937. 


3 . முதன்மைச் சட்டத்தின் 19ஆம் பிரிவிற்குப் பதிலாக ,பின்வரும் பிரிவு அமைக்கப்படுதல் 19 ஆம் 
வேண்டும் அதாவது : 

பிரிவிற்கு 

பதிலாக 
" 19 . நீரா அல்லது பதனி, முதலியவை எடுப்பதற்கான உரிமம் - மதுவிலக்கு மற்றும் அமைத்தல் . 
ஆயத்தீர்வையின் ஆணையர் அல்லது தமிழ்நாடு பனைப்பொருட்கள் மேம்பாட்டு வாரியத்தின் 
செயற்பணி பதிவாளர் அல்லது இதன் பொருட்டு மாநில அரசால் அதிகாரமளிக்கப்பட்ட பிற 
அலுவலர் எவரும் , 

( a ) புளிக்க வைக்காமல் அதனை அருந்துவதற்காக நீரா அல்லது பதனியை 
எடுப்பதற்காக அல்லது பனைவெல்லம் , தேன் , பிஸ்கட்டுகள் , சர்க்கரை மற்றும் மாநில அரசால் 
அறிவிக்கை செய்யப்படலாகும் பிற பொருட்களை உற்பத்தி செய்வதில், பயன்படுத்துவதற்காக 
நீரா அல்லது பதனி வடித்தலுக்கான உரிமங்கள் அனுமதி வழங்கலாம் ; அல்லது 

(b ) அத்தகைய நீரா அல்லது பதனியை உடைமையில் வைத்திருத்தல் , ஏற்றிச் 
செல்லுதல் அல்லது விற்பனைச் செய்வதற்கான அனுமதிகளை வழங்கலாம் ." 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . கோபி ரவிக்குமார் , 
அரசுச் செயலாளர் ( மு . கூ . பொ ), 

சட்டத்துறை . 


(தமிழாக்கம் ) 


க . நரசிம்மன் , 
உதவி இயக்குநர், 
சட்ட (தமிழ்ப்பிரிவுத் துறை . 


16 


17 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 - ஆம் ஆண்டு 

ஜூலைத் திங்கள் 26 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 33 /2017 


1937 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்குச் சட்டத்தை மேலும் திருத்தம் 

செய்வதற்கானதொரு சட்டம் 


இந்தியக் குடியரசின் அறுபத்து - எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக , 


1 . ( 1 ) இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்குச் (இரண்டாம் குறுந்தலைப்பு 
திருத்த ) சட்டம் என்று வழங்கப்படும் . 

மற்றும் 
தொடக்கம் . 


( 2 ) இது , மாநில அரசு , அறிவிக்கை வாயிலாக குறித்திடலாகும் தேதியன்று 
நடைமுறைக்கு வரும் . 


தமிழ்நாடு சட்டம் 

X | 1937 . 


2 . 1937 -ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்குச் சட்டத்தின் 3- ஆம் பிரிவில், -- 


3 ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


(1) ( 6)- ஆம் கூறின் , (b ) உட்கூறுக்கு பதிலாக பின்வரும் உட்கூறு அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது ; 


" (b ) இந்திய சுங்க எல்லைப்பகுதிகளை கடக்கும் இடம் உள்ளடங்கலானவற்றை 
தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து கொண்டு செல்லுதல் ; " 


( 2 ) ( 7 ) - ஆம் கூறின் , (b ) உட்கூறுக்கு பதிலாக பின்வரும் உட்கூறு மற்றும் விளக்கத்தை 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது ; 


"( b ) இந்திய சுங்க எல்லைப்பகுதிகளை கடக்கும் இடம் உள்ளடங்கலானவற்றை 
தமிழ்நாடு மாநிலத்திற்குக் கொண்டு வருதல் ; 


விளக்கம் . - (6 ) ஆம் கூறில் (b ) உட்கூறின் மற்றும் (7 ) ஆம் கூறில் (b ) உட்கூறின் 
நோக்கத்திற்காக , 


" இந்திய சுங்க எல்லைகள் " என்பது , சுங்க அதிகார அமைப்புகளால் 
தடைநீக்கம் செய்யப்படும் முன்பு இறக்குமதி செய்யப்பட்ட சரக்குகள் அல்லது ஏற்றுமதி 
செய்யப்படுவதற்கான சரக்குகளை வழக்கமாக வைத்துவரப்படும் சுங்கச்சாவடி பகுதியின் 
எல்லைகள் என்று பொருள்படும் ; 


(ii) " சுங்கச் சாவடி " என்பது , சுங்கத் துறைமுகம் , சுங்க வானூர்தி நிலையம் , அல்லது 
நில சுங்கச் சாவடி நிலையம் என்று பொருள்படும் ." 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . கோபி ரவிக்குமார் , 
அரசுச் செயலாளர் ( மு . கூ . பொ ), 

சட்டத்துறை. 


(தமிழாக்கம் ) 


க . நரசிம்ம ன் , 
உதவி இயக்குநர் , 
சட்ட (தமிழ்ப்பிரிவுத் துறை . 


18 


19 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 - ஆம் ஆண்டு 

ஆகஸ்ட் திங்கள் 04 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 36/ 2017 


தமிழ்நாடு 

சட்டம் XXX 
|| |/1958 


1958 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழில் நிறுவனங்கள் ( தேசிய மற்றும் பண்டிகை 
விடுமுறை நாட்கள் ) சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 

1 . (1) இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழில் நிறுவனங்கள் குறுந்தலைப்பு 
( தேசிய மற்றும் பண்டிகை விடுமுறை நாட்கள் ) திருத்தச் சட்டம் என்று அழைக்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
(2 ) இது , மாநில அரசால் , அறிவிக்கையின் வாயிலாகக் குறித்திடலாகும் அத்தகைய 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . (இதன்பின் முதன்மைச் சட்டம் என குறிப்பிடப்படுவதான ) 

நீண்ட 

தலைப்பிற்கான 
1958 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழில் நிறுவனங்கள் ( தேசிய மற்றும் பண்டிகை திருத்தம் . 
விடுமுறை நாட்கள்) சட்டத்திற்குரிய நீண்ட தலைப்பில் " தேசிய மற்றும் பண்டிகை விடுமுறை 
நாட்கள் " என்கின்ற சொற்றொடருக்குப் பதிலாக " தேசிய , பண்டிகை மற்றும் சிறப்பு 
விடுமுறை நாட்கள் " என்கின்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

3 . முதன்மைச் சட்டத்திற்குரிய முகப்புரையில் " தேசிய மற்றும் பண்டிகை விடுமுறை முகப்புரைக்கான 
நாட்கள் " என்கின்ற சொற்றொடருக்குப் பதிலாக " தேசிய , பண்டிகை மற்றும் சிறப்பு திருத்தம் 
விடுமுறை நாட்கள் " என்கின்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

4 . முதன்மைச் சட்டத்தின் 1 - ஆம் பிரிவில் (1) - ஆம் உட்பிரிவில் "( தேசிய மற்றும் 1 - ஆம் 
பண்டிகை விடுமுறை நாட்கள்) " என்கின்ற சொற்றொடருக்குப் பதிலாக "( தேசிய , பண்டிகை பிரிவிற்கான 
மற்றும் சிறப்பு விடுமுறை நாட்கள்) " என்கின்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 

திருத்தம் 
வேண்டும் . 
5 . முதன்மைச் சட்டத்தின் 3 - ஆம் பிரிவில் , 

3 - ஆம் 
(1) ஓரத்தலைப்பில் " தேசிய மற்றும் பண்டிகை விடுமுறை நாட்கள் என்கின்ற 

பிரிவிற்கான 

திருத்தம் 
சொற்றொடருக்குப் பதிலாக " தேசிய , பண்டிகை மற்றும் சிறப்பு விடுமுறை நாட்கள் 
என்கின்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

(2 ) 3 - ஆம் பிரிவானது அந்தப் பிரிவின் (1) - ஆம் உட்பிரிவாக மறு 
எண்ணிடப்படுதல் வேண்டும் . 

( 3 ) (1) - ஆம் உட்பிரிவு என மறு எண்ணிடப்பட்டவாறானதற்குப் பின்பு 
பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்படுதல் வேண்டும் . 

"(2 ) (1) - ஆம் உட்பிரிவில் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் அரசு , 
அவசரநிலை எதன் தொடர்பாகவும் அல்லது மாநிலத்தில் சிறப்பு சூழ்நிலைகள் நிலவி 
வருவதன் அடிப்படையில் அல்லது அதன் பகுதி எதற்கும் அறிவிக்கையின் வாயிலாக 
அது பொருத்தமென நினைக்கலாகிறவாறு பிற எந்த நாளையும் சிறப்பு விடுமுறை 
நாளாக தொழில் நிறுவனங்களின் பணியாளர்களுக்கு விளம்புகை செய்யலாம் . 

(ஆளுநரின் ஆணைப்படி ) 

ச . கோபி ரவிக்குமார் , 
அரசுச் செயலாளர் ( மு . கூ . பொ ), 

சட்டத்துறை . 


( தமிழாக்கம் ) 


க . நரசிம்ம ன் , 
உதவி இயக்குநர் , 
சட்ட (தமிழ்ப்பிரிவு) த் துறை . 


20 


21 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 - ஆம் ஆண்டு 

ஆகஸ்ட் திங்கள் 04 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 39/2017 


1982 - ஆம் ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு 

சட்டம் 


தமிழ்நாடு சட்டம் 


9/ 1982. 


இந்தியக் குடியரசின் அறுபத்தெட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 

1. ( 1) இந்தச் சட்டம் , 2017 ஆம் ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழகத் (திருத்தச் ) சட்டம் என்று குறுந்தலைப்பு 
அழைக்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
( 2) இது உடனடியாக நடைமுறைக்கு வரும் . 
2 . 1982 ஆம் ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 12 - ஆம் பிரிவில் , 12- ஆம் 
(2 ) - ஆம் உட்பிரிவுக்குப் பதிலாக , அதன் வரம்புரை உள்ளடங்கலாக , பின்வரும் உட்பிரிவுகள் 

பிரிவிற்கான 

திருத்தம். 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன: 
“ (2).(1)ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக்குழு - 

(1) வேந்தரால் நியமிக்கப்படுபவரும் , உச்சநீதிமன்றத்தின் அல்லது உயர்நீதிமன்றத்தின் 
ஓய்வுபெற்ற நீதிபதியுமான ஒருவரை அல்லது சிறந்த கல்வியாளர் ஒருவரை ; 

( ரு) அரசினால் நியமிக்கப்படுபவரும் , அரசு முதன்மைச் செயலாளர் படிநிலைக்குக் 
குறையாத மாநில அரசின் ஓய்வுபெற்ற அல்லது பணிபுரியும் அலுவலராக இருப்பவருமான 
ஒருவரை; 

( iii) ஆட்சிப் பேரவையினால் நியமிக்கப்படுபவரும் சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரை, மற்றும் 

(iv ) ஆட்சிக்குழுவினரால் நியமிக்கப்படுபவர்களும் சிறந்த கல்வியாளர்களுமான 
இருவரைக் கொண்டது ஆகும் . 

விளக்கம் .- இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , "சிறந்த கல்வியாளர் " என்பது - 

(1) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதனின் 
துணைவேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள; அல்லது 

(ரு ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் சேர்த்து 
குறைந்தது பத்தாண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய அனுபவம் பெற்றுள்ள சிறந்த 
கல்வியாளராக இருக்கிற ; அல்லது 

(i ) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக அல்லது 
தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை. ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக்கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் 
எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 

(2 - A ) துணைவேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட 


நபர் - 


(1) உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் , அமைப்பு மூலமான பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராக இருத்தல் வேண்டும் ; 

(i ) தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , துணைவேந்தருடன் 
கலந்தாய்வு செய்து மாநில அரசால் குறித்துரைக்கப்படலாகும் கல்வித் தகுதிகள் மற்றும் 
அனுபவத்தை கொண்டிருத்தல் வேண்டும் . 


22 


( 2 - B ) வேந்தரால் , அரசால் , ஆட்சிப் பேரவையினால் மற்றும் ஆட்சிக்குழுவினால் 
குழுவிற்கு உறுப்பினர்களை நியமிக்கும் நடைமுறையானது , துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு ஆறு மாதங்களில் தொடங்குதல் வேண்டும் மற்றும் 
துணைவேந்தர் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக்கூடிய தேதிக்கு முன்பு நான்கு 
மாதங்களில் முடிவடைதல் வேண்டும் . 

(2 - C ) துணைவேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்தோர்ப் 
பெயர்ப்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணைவேந்தர் பதவியில் காலியிடம் 
நியாயமாக ஏற்படக்கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் . 

( 2 - D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்கு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும் . மேற்சொன்ன கால அளவிற்குள் 
வேந்தருக்கு அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , வேந்தர் 
அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலுமான கால அவகாசம் அளிக்கலாம் 
அல்லது (2 ) ஆம் உட்பிரிவிற்கிணங்க மற்றொரு குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை 
எடுக்கலாம் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . கோபி ரவிக்குமார் , 
அரசுச் செயலாளர் ( மு . கூ . பொ ) , 

சட்டத்துறை . 


( தமிழாக்கம் ) 


க . நரசிம்ம ன் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட (தமிழ்ப்பிரிவுத் துறை . 


23 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 - ஆம் ஆண்டு 

ஆகஸ்ட் திங்கள் 04 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 40/2017 


1975ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டத்தை மேலும் திருத்தம் 

செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்தெட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 


1 . (1) இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு (திருத்தம் ) சட்டம் குறுந்தலைப்பு 
என்று அழைக்கப்பெறும் . 

மற்றும் 
தொடக்கம் . 


வாயிலாக குறித்திடலாகும் தேதியன்று 


தமிழ்நாடு சட்டம் 

27/ 1975 . 


( 2 ) இது , மாநில அரசு , அறிவிக்கை 
நடைமுறைக்கு வரும் . 


2 . 1975 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டத்தின் இணைப்புப்பட்டியலில் ,- இணைப்புப் 

பட்டியலின் 
( a ) 1 - ஆம் இனத்தில் , " இரண்டாயிரம் ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக , 

திருத்தம் . 
" நான்காயிரம் ரூபாய் ” என்ற சொற்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


- 


இருநூறு 


( b ) 2 - ஆம் இனம் மற்றும் அது தொடர்பான பதிவுகளுக்குப் பதிலாக முறையே பின்வரும் 
இனம் மற்றும் பதிவுகள் அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன: 
" 2 . (1) சங்கத்தின் முதல் நிதியாண்டின் போது ஆவணம் 

இருநூறு 
எதனையும் தாக்கல் செய்வதற்காக 

ரூபாய் . 
( 2 ) சங்கத்தின் இரண்டாம் நிதியாண்டிலிருந்து ஆவணம் 

எதனையும் தாக்கல் செய்வதற்காக , 
(i ) முந்தைய நிதியாண்டின் போது சங்கத்தின் 

நூறு 
ஆண்டு வரவு அல்லது செலவு ஒரு இலட்சம் 

ரூபாய். 
ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் போது ; 
முந்தைய நிதியாண்டின் போது சங்கத்தின் 
ஆண்டு வரவு அல்லது செலவு ஒரு இலட்சம் 
ரூபாய்க்கு மிகையாக இருந்து ஆனால் ஐந்து 

ரூபாய் . 
இலட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் போது ; 
முந்தைய நிதியாண்டின் போது சங்கத்தின் 
ஆண்டு வரவு அல்லது செலவு ஐந்து இலட்சம் 

முன்னூறு 
ரூபாய்க்கு மிகையாக இருந்து பத்து இலட்சம் 

ரூபாய் 
ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் போது ; 
( iv ) 

முந்தைய நிதியாண்டின் போது சங்கத்தின் 
ஆண்டு வரவு அல்லது செலவு பத்து இலட்சம் 

நானூறு 
ரூபாய்க்கு மிகையாக இருந்து ஆனால் 

ரூபாய் . 
பதினைந்து இலட்சம் ரூபாய்க்கு மிகாமல் 
இருக்கும் போது ; 
முந்தைய நிதியாண்டின் போது சங்கத்தின் 
ஆண்டு வரவு அல்லது செலவு பதினைந்து 

ஐநூறு 
இலட்சம் ரூபாய்க்கு மிகையாக இருந்து ஆனால் 

ரூபாய் . 
இருபது இலட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் 
போது ; 


24 


( vi ) முந்தைய நிதியாண்டின் போது சங்கத்தின் 

ஆண்டு வரவு அல்லது செலவு இருபது இலட்சம் 
ரூபாய்க்கு மிகையாக இருக்கும் போது ; 


அறுநூறு 
ரூபாய் . ; 


( c ) 3 - ஆம் இனத்தில் " இருநூற்று ஐம்பது ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" நானூறு ரூபாய் ” என்ற சொற்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


. 


( d ) 4 - ஆம் இனத்தில் "இருநூற்று ஐம்பது ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" ஐநூறு ரூபாய் " என்ற சொற்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( e) 5 - ஆம் இனத்தில் " பக்கம் ஒன்றுக்கு பத்து ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" பக்கம் ஒன்றுக்கு இருபது ரூபாய் " என்ற சொற்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


என்றகே உம் இனத்தில் நாரு 


(f ) 6 - ஆம் இனத்தில் " நூறு ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக "இருநூறு ரூபாய் " 
என்ற சொற்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( g ) 7 - ஆம் இனத்தில் " ஆயிரம் ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக " இரண்டாயிரம் 
ரூபாய் " என்ற சொற்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . கோபி ரவிக்குமார் , 
அரசுச் செயலாளர் ( மு . கூ . பொ ), 

சட்டத்துறை. 


( தமிழாக்கம் ) 


க . நரசிம்ம ன் , 
உதவி இயக்குநர், 
சட்ட (தமிழ்ப்பிரிவுத் துறை. 


25 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 - ஆம் ஆண்டு 

ஆகஸ்ட் திங்கள் 04 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது: 

சட்ட எண் 45/ 2017 


1988 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்தப்புள்ளிகள் சட்டத்தை 

மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . (1) இந்தச் சட்டம் , 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற ஒப்பந்தப்புள்ளிகள் 
( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 


(2 ) இது மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தமிழ்நாடு சட்டம் தேதியில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
43/ 1998 . 


குறுந்தலைப்பு 
மற்றும் 
தொடக்கம் . 


2 . (இதன் பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான) 1998 - ஆம் 2ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற ஒப்பந்தப் புள்ளிகள் சட்டத்தின் 2ஆம் பிரிவில் . 

பிரிவிற்கான 

திருத்தம் 
(1) ( aa ) கூறுக்காக பின்வரும் கூறை மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் 
அதாவது : 


" ( aa ) உள்நாட்டு நிறுவனம் " என்றால் , 2006 - ஆம் ஆண்டு குறு சிறு மற்றும் 
நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டுச் சட்டத்தின் கீழ் பொருள்வரையறுக்கப்பட்டு , மாநிலத்திற்குள் 
பொருள்களை உற்பத்தி செய்யும் அல்லது தயாரிக்கும் , சேவைகளை வழங்கும் அல்லது 
அளிக்கும் , தொழில்முனைவோர் விவரக்குறிப்பின் பகுதி || ஐ மாவட்ட தொழில் மையங்களில் 
பதிவு செய்துள்ள அல்லது உத்யோக் ஆதார் விவரக்குறிப்பை உத்யோக் ஆதார் வலைதளத்தில் 
பதிவு செய்துள்ள குறு மற்றும் சிறு நிறுவனங்கள் என்று பொருள்படும் . 


(2 ) (d ) எனும் கூறில் , " ஏதேனும் ஒரு முறையில் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிவாக மின்னணு முறை உள்ளிட்ட " ஏதேனும் ஒரு முறையில் " என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


( 3 ) (f ) எனும் கூறில் , செய்யப்படும் முறையான வழங்கு விருப்பம் " எனும் 
சொற்றொடருக்கு முன்பு" "மின்னணு முறை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு முறையில் " என்னும் 
சொற்றொடரானது புகுத்தப்படுதல் வேண்டும் ; 


( 4 ) (i ) எனும் கூறில் , " தாள்களின் தொகுப்பு " என்ற சொற்றொடருக்கு முன்பு 
மின்னணு ஆவணங்கள் "உள்ளிட்ட " என்ற சொற்றொடாரானது புகுத்தப்படுதல் வேண்டும்.,; 


3 . முதன்மைச் சட்டத்தின் 16 - ஆம் பிரிவில் . - 


( i) "( dd ) - எனும் கூறில் , அதில் உள்ள வரம்புரைகள் நீங்கலாக , பின்வரும் 
கூறானது பதிலாக அமைக்கப்படுதல் வேண்டும் . அதாவது : 


"( dd ) - உள்நாட்டு நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படும் அல்லது தயாரிக்கப்படும் 
பொருட்கள் மற்றும் வழங்கப்படும் அல்லது அளிக்கப்படும் சேவைகளைப் பொருத்தவரை 
மட்டும் . 


26 


( i)(h )- எனும் கூறுக்குப்பின்பு, பின்வரும் கூறானது சேர்க்கப்படுல் வேண்டும் 


அதாவது : 


(i) கொள்முதல் செய்யும் அமைப்பினால் கீழ்கண்ட படிவத்தில் சான்றிதழை 
பதிவு செய்வதற்குட்ப்பட்ட தேர்வுகளை நடத்துவதற்காகத் தேவைப்படும் வினாத்தாள்களின் 
கொள்முதல் , அதாவது : 


" கொள்முதல் செய்யப்பட்டுள்ள பொருட்கள் தேவையான தரம் மற்றும் 
விவரக் குறிப்புகளுடன் நம்பத்தகுந்த வழங்குனரிடமிருந்து , நியாயமான 
விலையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என நான் சுயமாக மனநிறைவு 
அடைந்துள்ளேன் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . கோபி ரவிக்குமார் , 
அரசுச் செயலாளர் ( மு . கூ . பொ ), 

சட்டத்துறை. 


( தமிழாக்கம் ) 


க . நரசிம்ம ன் , 
உதவி இயக்குநர் , 
சட்ட (தமிழ்ப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


